மலர்‌ 4 இதழ்‌ 26 


Registered at the G. P.O. asa Newspaper வெள்ளிக்கிழமை பெப்‌. 12, 1960 


உலகம்‌ போற்றும்‌ 


லிங்க 


1960-ம்‌ ஆண்டு பெப்ரவரி மாதம்‌ 12-ம்‌ 
இகதி அமெரிக்க தலை நகரங்கள்‌, சிறு நகர்‌ 
கள்‌. பட்டணங்கள்‌, நாட்டுப்புறங்களிலுள்ள 
ஊர்கள்‌ ஆகிய இடங்களிலெல்லாம்‌ அமெ 
ரிக்க மக்கள்‌ ஆபிரகாம்‌ லிங்கனின்‌ பிறந்த 
நாளை கொண்டாடுகிறார்கள்‌. அரைப்‌ 
பைத்தியக்காரன்‌ ஒருவனால்‌ லிங்கன்‌ படு 
கொலை செய்யப்பட்டு ஏறக்குறைய ஒரு 
நூறாண்டுகள்‌ கழிந்தபின்னும்‌, பதினாறாவது 
ஜனாதிபதியாய்‌ விளங்கிய அவரது தனிப்‌ 
பட்ட மனிதப்‌ பண்பின்நலம்‌, இன்றும்‌ 
அமெரிக்கர்‌ எழுச்சிக்கு நம்பமுடியாத அள 
வுக்குச்‌ செல்வாக்கு அளித்துக்‌ சொண்டிருக்‌ 

ன்றது. 

நாட்டுப்புற 
தோன்றி, அச்சூழஃபிலே உயர்வுபெற்று, சட்‌ 
டத்‌ துறையிலே தலைமையெய்தி, அரசியல்‌ 
முக்கியத்துவத்தினை அடைந்து, ஜனாதிபதி 
யாக விளங்கிய ஒருவரது கல்மே 
லெழுத்தாக மங்காது 
புனிதப்‌ போர்‌” எனச்‌ 


மக்களிடையே 


உருவம்‌ 
திகழ்கின்றது. 
சர்ச்சில்‌ வர்ணித்த 


ங்கண்‌ 


வாஷிங்டனிலுள்ள. எ 


மகானைக்‌ கெளரவிக்கும வகையில்‌ சென்று 


வரவேற்பளித்துக்கொண்டு விளங்குது ஆபிரகாம்‌ லிங்கனின்‌ இரு ௨ 


நினைவுச்‌ இன்னாத இன 


னின்‌ 1D 10 6b நாள்‌ 


உள்ளூர்க்‌ கலகம்‌ தடைப்பெற்றுக்‌ 
கொண்டிருந்த கடுஞ்சோ தனைக்குரிய நான்கு 
ஆண்டுகளின்‌ போது ஐக்கிய அமெரிக்கா 


வினைப்பேணிக்காத்து, அடிமை வழக்கத்தை 


அங்கு அழித்தொழித்தவர்‌ லிங்கன்‌, அந்‌ 
நாட்டின்‌ வரலாற்றிலேயே மிசுக்கடுமை 


யான நெருக்கடி காலம்‌ முடிவடைந்தவேளை 
யிலே, அவரைப்‌ பெரியோன்‌ உலகம்‌ 
போற்றியது. அவருடைய புகழானது, அவர்‌ 
தம்‌ நாட்டில்‌ மட்டும்‌ அடங்‌கக்டக்காமல்‌ 
அதிலமெலாம்‌ பரவியது. 


என 


இன்று பல நாட்டைச்‌ சேர்ந்த மக்கள்‌ 
அனைவரும்‌ இந்த 
பிறந்த தினத்தை கொண்டாடுகதிறார்கள்‌. 
பெருமை வாய்ந்த லிங்கன்‌ 


அமெரிக்க உத்தமரின்‌ 
வாழ்க்கை வர 
லாற்றாசியரும்‌ ஆராய்ச்‌யொளருமான 
கார்ல்ஸ்‌ சாண்ட்பேர்க்‌ அவாகள்‌ பின்வரும்‌ 
கருத்தினை 
கனின்‌ நினைவுச்‌ சன்னமான து! கா 


யைச்கடந்து நீடூழிகாலம்‌ 


வெளியிடுரின்முர்கள்‌. ங்‌. 
லவெல்லை. 
ிலைத்திருக்கும்‌' 
வாண்டு 
லாம்‌ 
Hud சில. 


பல நாட்டவறா. 


கர்க்கறுர்கள்‌. வா்‌ 1 


அங்கு 


(Indien - Tam!) 


லிங்கனின்‌ பேச்சும்‌ செயலும்‌ 
பிறநாட்டினர்‌ பலருக்கு 
எழுச்சி அளிக்கன்றன 


அ]ஓலத்தில்‌ எப்பகுதியாய்‌ இருந்தாலும்‌-எந்த 


இருந்தாலும்‌...” 


ஆபிரகாம்‌ லிங்கன்‌ 


மொழியாய்‌ 


என்ற பெயரைச்‌ சொல்ல 


வேண்டியதுதான்‌: நீடு நிலவிவரும்‌ “அவரைப்பற்றிய! விசேடணங்‌ 


களை மீட்டும்‌ மீட்டும்‌ கேட்கலாம்‌ 


மெடுப்புமற்ற அறிஞர்‌, எல்லைப்புற மாகாணத்தவர்‌, 
புத்தகூர்மையும்‌ துணிவும்‌ மிகுந்தவராய்‌ விளங்க 
பட i ற. 


நாட்டின்‌ ஐனாதிபதி 


நீதியும்‌ ஒலிக்கும்‌ லிங்கனின்‌ பேச்சுக்களையெல்லாம்‌ 


முள்ள மக்கள்‌ 


உளமும்‌ படைத்த 


என்றெல்லாம்‌ 


கேட்டு உணர்ந்தார்கள்‌. 
இப்பணிவுசான்ற 


ஈடு 
நியாயவாதி, 
பரந்த புதிய 
உண்மையும்‌ 
உலகமெங்கு' 
விரிந்த இருதயமும்‌ 
பேச்சு, 


விறகுவெ 


டி லிங்கன்‌, 


கேட்கலாம்‌. 


மனிதன்‌--வாக்கு 


வணக்கம்‌, கூட்டம்‌ ஆலய இவற்றிற்காக சுதந்திரம்‌ பெறத்‌ துடித்த 


மக்களினத்துக்‌ கெல்லாம்‌ 


விளங்கனோர்‌ 


பாரதப்‌ பிரதமர்‌ 
கடந்த நவம்ப 


இல்‌ நிகழ்ந்த 
MUTTS 


ருடம 


L சாற்பொழிவு அண்டு 
நிறைவு விழாவில்‌ பின்வருமாறு 
குறிப்பிட்டார்‌: 

“தமது கு; சம்‌ 
பந்தப்பட்ட அளவில்‌ லிங்கன்‌ 


மாபெரும்‌ வெற்றி ஈட்டிக்‌ 
கொண்டார்‌ என்று யாம்‌ அறிந்‌ 
இருப்பினும்‌, உலகததில்‌ அவ 
ருடைய குறிக்கோள்‌ இன்‌ 
னும்‌ பூரணமாகப்‌ பயன்படும்‌ 
வகையில்‌ முயலவேண்டியிருக்‌ 
ன்றது. அதற்கான போர்‌ இன்‌ 
றும்‌ உலகில்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டிருக்கிறது. ஆயுதங்கள்‌ 
கொண்டு புரியும்‌ போரல்ல அது, 
மக்களின்‌ உள்ளங்களிலும்‌ இத 
யத்திலும்‌ நடைபெறும்‌ போரா 
சம்‌. அந்தச்‌ சுதந்திரப்‌ போரிலே 
ஈடுபட்டு உழைப்பவர்கள்‌ லிங்‌ 


7 


கனைப்பற்றி நினைத்தாலே ஊக 
கம்‌ ரிடும்‌; அவர்களை 
நோக்கிவரும்‌ பேரின்னல்களை 


யெல்லாம்‌ 
புதிய பலம்‌ 
கிறார்கள்‌.” 

ஜொமன்‌ அதிபர்‌ அடி 
பின்வருமாறு கூறினார்‌: 

“சுதந்திர ஜெர்மனி 
னின்‌ பிறந்த இன நிறைவு 
விழாவினை உலகிலுள்ள பிற 
சுதந்திர நாடுகளுடன்‌ சேர்ந்து 
கொண்டாடூிறது. மனிதனின்‌ 
சுதந்திரத்தை மதியாது மனித 
உரிமைகளையே எப்பொழுதும்‌ 
மிதித்தழிக்கும்‌ அரசியல்‌ முறை 
மினைக கண்டு அஞ்சுகின்ற 
எமக்கு அவருடைய தனி மனி 
தப்‌ பண்பு ஒளிகாணும்‌ உதாரண 
மாக விளங்குகின்றது”. 

ரஷ்ய நூலாசிரியர்‌ 

லியோ டால்ஸ்டாய்‌ ஒருமுறை 
தாம்‌ காக்கசிய மலைசாதியினா 
மத்தியில்‌ அவர்களின்‌ 
'இனராகத்‌ தங்கியிருந்தமையைப்‌ 


எதிர்ப்பதற்குப்‌ 
பெபற்றுவிடு 


வா்‌ 


லிங்‌ 


விருந்‌ 


பற்றி விவரித்திருந்தார்‌. மலை 
சாதியினரின்‌ தலைவன்‌ தமது 
தநாட்டிற்கப்பால்‌ வாழ்ந்த உல 


கத்‌ தலைவர்களைப்பற்றி வினவி 
னான. டால்ஸடாய்‌ அலெக்சாந 
தர்‌, நெப்போலியன்‌ போன்றோ. 


7G 


நம்பிக்கைச்‌ சின்னமாக 


ரைப்பற்றியே எடுத்துக்‌ கூறினார்‌ 


ஆனால்‌ "க்கும்‌ இருப்தி 
வற்படவில்‌& 

“உலுகததில்‌ மிகச்‌ திறத்தை 
பதியாகவும்‌ ஆட்சியாளராகவும்‌ 
விளங்கியவரைப்‌ பற்றி நீங்கள்‌ 
ஒன்றும்‌ கூறவில்லை. அவரைப்‌ 


பற்றித்தான்‌ நாங்கள அறிய 
விரும்புசறோம்‌. இடிமுழக்கம்‌ 
போன்றது அவர்‌ பேச்சின்‌ ஒலி, 
சூரியோதயம்‌ போன்றது அவரது 

ரிப்பு, அவருடைய செயல்‌ 
களோ வனில்க ற களையப்‌ 
போன்ற வன்மையும்‌, ரோஜா 
மலர்‌ போன்ற நறுமணமும்‌ 
வாய்ந்தவை. அவர்‌ பெரிய 
மகான்‌. தனது கொடிய எதிரி 
களையும்‌ தனது உமிருக்கே உலை 
வைக்க முயன்றவர்களையும்‌ மன்‌ 
னித்து அவர்களுடன்‌ கைகோத்து 


உறவாடியவர்‌ பர்‌ பெயா்‌ 
ஆபிரகாம்‌ லிங்கன்‌. அவர்‌ 
வாழ்ந்த நாடு அமெரிக்கா. 
அவரைப்பற்றி எங்களுக்குக 


கூறுங்கள்‌” என வேண்டினான்‌. 
அப்பொழுது, பெருனம 
வாய்ந்த ரஷ்ய நாவலாசிரியரும்‌ 
தததுவஞானியுமாகிய அவர்‌ 
ஸிங்கனைப்பற்றித தாம்‌ கொண்‌ 
டிருந்த கருத்தினை மலைசசாதி 
யின்ராக்கு தெரிவித்தார்‌. 
“உணர்ச்சியின்‌ ஆனகஜிலும்‌ 
ஒழுக்க வனமையிலும்‌ உண்மை 
யான பேருருவாளர்‌ அ௮வூசயா 
வர்‌... பணிவாயிருநது அதன 
வாயிலாகப்‌ பெருமையடைய 
விரும்பியவர்‌, அவர்‌ x 
ல்‌ வாழ வேண்டும்‌ 
விரும்பியவர்‌, உலகைத 


தமச 
குள்‌ அடக்க விரும்பியவால்லர்‌” 
என்றூ. 

For ஐனாதிபதி 


லிங்கன்‌ செயல்களின்‌ 
கடல்‌ கடந்து சென்ற; 
மொழிகளிலும்‌ ஏறி 


yay 
ற. 


எனவே, உலகம்‌ அவரைக கண்‌ 
டது. சீனக்‌ குடியரசின முதல 
வது ஜனாதிபதி சனயற-சன, 


லிங்கனது கெட்டிஸ்பார்க சொற்‌. 
பொழிவை அடியொற்றி, அம 
சாங்கம்பற்றிய தமது தததுவத 


தை உருவாக்கினார்‌. 


1462-33 


MH KH RH MH MH HH OHH HR HM KH MM MK HM டட KK KH HH டூ 


sity ANS வருடா வருடம்‌ இருபது லட்சம்‌ அமெரிக்கர்கள்‌ வாஷிங்டனிலுள்ள லிங்கன்‌ ஞாபகார்த்த மண்டபத்துக்கு விஜயம்‌ செய்கன்றணர்‌ இலங்கை 


ஆப்‌ காம்‌ லிங்கன்‌... 
| HIVES மக்கள்‌ Be iG 


கம்போடியா 


விருக்கும்‌ உரியவர்‌ 


பர்மா ஆபிரிக்கா 


ஆபிரகாம்‌ லிங்கன்‌ என்ற பெயர்‌ மலைமேல்‌ 
படர்ந்து தோற்றும்‌ வானம்‌ போல்‌ நிலப்‌ 


பரப்பில்‌ பரவியுள்ளது. வரலாற்று ஆரம்பத்‌ 


இலிருந்து இருப்பது போல்‌ தோன்றினும்‌ அப்‌ 
பெயர்‌ 150 வருடத்திற்கு முன்பு தான்‌ தோன்‌ 
Dio. சாதாரண குடும்பத்தில்‌ பிறந்த பிங்‌ 


கன்‌ தமது நாடு வழங்கக்கூடிய மிக உயரிய 


பதவிக்கு உயர்த்தப்பட்டார்‌. பின்பு அவர்‌ 
அசிலம்‌ புகழும்‌ ஒருவரானார்‌. ஏனெனில்‌ 


அகிலமே அவருடைய வரலாற்றை தனதாக்கிக்‌ 
கொண்டது. அகிலம்‌ பூராவும்‌ 33 மொழி 
சுளில்‌ அன்னாரின்‌ வாழ்க்கை நிகழ்ச்சிகள்‌ எழு 
தப்பெற்று. அந்‌ நாட்டவர்களால்‌ சந்ததி சந்‌ 
ததியாக, பாரம்பரிய சொத்தாக பாதுகாக்கப்‌ 
பட்டு வருகிறது. வருடா வருடம்‌ அமெரிக்கா 
விலிருர்‌ 


லிருந்தும்‌ ஏறக்குறைய இருபது லட்சம்‌ மக்கள்‌ 


தும்‌, உலசுத்தின்‌ மற்றும்‌ பல பாகத்தி 


வாஷிங்டனிலுள்ள லிங்கன்‌ ஞாபகார்த்த Dn 
யை பார்ப்பதற்கு செல்கின்றனர்‌. அசிலத்தி 
லுள்ள மக்கள்‌ அனைவருக்கும்‌ உரியவரான 
லிங்கனுக்கு தமது மரியாதை செலுத்துவதற்‌ 


காசுவே அவர்கள்‌ அங்கு செல்லுகின்றனர்‌ 


ORR OR த த OM HK RO டட ஆட MK டட ட ஆ 


ன்‌ 


அமெரிக்க செய்தி 


வெள்ளிக்கிழமை பெப்ரவரி 12, 1960 


மெரி? காவிற்கு பிரெஞ்சு மக்கள்‌ சுதந்திர சிலையை வழங்கிய 75-வது வருட கொண்டாட்டத்‌ 
ஞூ யகார்த்தமாக பிரெஞ்சு மக்களுக்கு வெங்கலத்தால்‌ உருவாக்கப்பட்ட 


ஆபிரகாம்‌. 


லிங்கனின்‌ சிலையொன்று வழங்கப்பட்டது. 


விங்கனும்‌ சுதந்திர சிலையும்‌ 


அருகே ஒரு சிறு : 
ரிககாவை நோக வரும்‌ கப்பல்‌ 
களின்‌ திசையைப்‌ பார்த்த வண்‌ 
ஊம்‌, சுதந்திர சிலை மேலோங்கி 
நிற்கிறது. அமெரிக்காவிற்கு 
முதலாவது தடவையாகவோ. 
நா வது தடவையாகவோ வரு 
ரரையெல்லாம்‌. 5 
ற்கிறது. 
800,000 மக்கள 
அங்கு சென்றனர்‌. 


சுதந்திர சிலையின்‌ வரலாறு 
இதனை பிரெஞ்சு மக்கள்‌ அமெ 
ரிக்காலிற்கு வழங, அந்நாட்‌ 
டிற்கு கீர்த்தி பெற்ற ஒரு சன்ன 
ததை வழங்கிய TLD நிலைக்கான 
காரணங்கள்‌ முதலானவற்றை 
அறிவதற்கு நாம்‌ பல வருடம்‌ 
பினநோக்‌ி செல்ல வேண்டும்‌. 

வ. பிரகாம்‌ லிங்கன்‌ காலத்தில்‌ 
பிரெஞ்சு தேசத்தை மூன்றாவது 
நப்போலியன ஆட்சி புரிந்து 
கொண்டிருந்தான்‌. அவன அட்‌ 
சியின்‌ கழ்‌ பிரெஞ்சு மக்களில்‌ 
ஒரு பகுதியினர்‌ சுதந்திரமான 
தனனாட்ியில்‌ ஆவல்‌ கொண்டு 
குழப்பமின்றி ஏகாதி பத்‌ இய 
ஆட்சியை வேருடன்‌ தகர்த்தெறி 
யும்‌ காலத்தை எதிர்நோக்கி 
மிருந்தனர்‌. 

ஆனால்‌ அவர்களுக்கு அதனை 
டு ததுரைககும்‌ வனமையில்லை. 
அவர்களுக்கு லிங்கன்‌ என்றால்‌ 


சுதந்திரம்‌, சமாதானம்‌ அய 
வற்றின்‌ பிரதிபலிப்பாக தோன்‌ 
Moo. 

ஆபிரகாம்‌ லிங்கன்‌ எட்டுக்‌ 
கொல்லப்பட்டார்‌ என்ற செய்தி 


1865ம்‌ ஆண்டில்‌ Bari someon 


அறிவிக்கப்பட்டதும்‌ இநத சாதா 
ரண பிரெஞ்சு மக்கள்‌ அதனை 
தமது குடும்பத்தில்‌ நடந்தேறிய 
ஒரு சோக நிகழ்ச்சியாகவே 
கொண்டனர்‌. 


இச்சோக நிகழ்ச்சி நடந்தேறிய 


சிறிது காலத்தில்‌ பிரான்சு 
தசத்தில பிரசுரிக்கப்படும்‌ 
“லா பறி டீலா றி என்ற 
மாகாணப்‌ பத்திரிகை பிரான்சு 
தேசததில்‌ நிதி திரட்டி, அதைக்‌ 


கொண்டு திருமதி லிங்கனுக்கு 
பிரெஞ்சு மக்கள பெயரால்‌ ஒரு 
தங்கப்‌ பதக்கம்‌ வழங்க வேண்டு 
மென வேண்டுகோள விடுத்தது. 
இவ்வேண்டுகோள்‌ விடுத்த சிறு 
காலத்துள்‌ 40,000 பிரெஞ்சு 
மக்கள்‌ தலைக்கு இரண்டு சத 
விதம்‌ உதவினர்‌. இதனை உண்‌ 
மையில்‌ மக்களின்‌ ஞாபகார்த்த 
மாகவே வழங்குவதற்காக இவ்‌ 
விதம்‌ பணம்‌ சேர்த்தனர்‌. 
இந்நிகழ்ச்சி நடந்தேறிய ஆறு 
வருடங்களுக்கு பின்பு 1871ம்‌ 
அண்டு இப்பதக்கததில்‌ பொறிக்‌ 
ப்பட்ட வாசகம்‌ பிரபல பிரெஞ்சு 
சிற்ப வல்லுநரான gam 
பார்ததோல்டியின்‌ கவனத்தை 
ஈர்க தது. அமெரிக்காவிற்கு 
பிரெஞ்சு மக்கள்‌ அன்பளிப்பாக 
வழங்க ஒரு சிலை அமைக்குமாறு 
gen பரர்ததோல்டியை நிய 
பொழுது இவவார்ததை 


கோ அவருக்குப்‌ ரக்கம்‌. 
அளித்தன. 
1866ம்‌ அண்டு அக்டோபர்‌ 


28ம்‌ HED சிலையின்‌ வேலைகள்‌ 
அனைத்தையும்‌ Lis Awa 
பார்ததோல்டி சிலையைதிரை நீக்‌ 
கம்‌ செய்தபொழுது 21 வருடங்‌ 


களுக்கு முன்பு (,பிரகாம்‌ லிங்க 
னின்‌ அகால மரணத்தின்போது 
பிரெஞ்சு மக்க தங்கள்‌ பதக்‌ 
கத்தில்‌ பொறி வாசகததின்‌ 
உண்மையை ~ பூர்த்தியாக 


அவர 


இனார்‌. 


ம 


இப்பெருந்தகை எத்தகையவர்‌? 


லிங்கன்‌ 
அல்லர்‌. 


சாதாரண மனிதா 
இவர்‌ பிறருக்கு ஓர்‌ 
உதாரணமாகவே இருந்தார்‌. 
னம்‌அவரது வாழ்க்கையிலே 
ஆரம்பத்திலி ந்தது 
பொது மக்களில்‌ ராகவே 
இருந்தார்‌. 


as 


ந 


ஒருவ 


காலை 8 மணிக்கு காலைச்‌ சாப்‌ 
பாடு கொடுக்கப்படும்போது அவர்‌ 
எற்கனவே ஒரு மணி நேரம்‌ 
வேலை செய்திருப்பார்‌ 

உண்பதென்றால்‌ அது அவரது 
வேலையைக்‌ தடை செய்வதாக 


யானச்‌ சாப்பாடும்‌ இந்த ரீதியில்‌ 
தான்‌ ஒரு அப்பிளூம்‌ ஒரு கோ! 
பை பாலும்‌. இராச்‌ சாப்பாடு 


லிங்கன்‌ எவ்வியல்பினர்‌ 


ரக்கட்டைகளால்‌ அமைக்கப்பெற்ற ஒரு குடிசையிலே பிறந்தவ 
ரம்‌, ஓராண்டு காலம்‌ மட்டுமே பள்ளிக்கூடத்திற்‌ பயின்றிருந்தும்‌ 
தன்‌ ஈய முயற்சியினால்‌ ஐக்கிய அமெரிக்காவின்‌ ஜனுஇபஇயாகய 


இவரது குணாதிசயங்கள்‌ எவை? 


இவரது பழக்க வழக்கங்கள்‌ எவை? 


என்றால்‌ திருமதி லிங்கனின்‌ 
கண்காணிப்பில்‌ அதிகமாயிருக 
கும்‌. இவர்‌ கட்டாயமாக உண்டு 


பலத்துடன்‌ இருக்கட்டும்‌ 
2 BG 


ரண 


எண்ணிப்‌ பலரை திருமதி லிங்‌ 
கன்‌ இராச்சாப்பாட்டுக்கு அழைத்‌ 
இருப்பார்‌. 

லிங்கன்‌ A முறையி: 
பேசுவார்‌. சொற்றாடர்கள்‌ 
சொல்லடு Boll சிறப்பா 


யிருக்கும்‌. 


வாக்காளாது பகுத்தறிவை 


நம்ப மறுத்தவர்கட்கு அவர்‌ 
விடுத்த எச்சரிக்கை வருமாறு! 
எந்நேரமும்‌ சிலரை ஃமா, 


லாம்‌ எல்லோரையும்‌ ஒரு 

நேரம்‌ ஏமாற்றலாம்‌ வினாப்‌ 
எல்லோரையும்‌ எந்நேரமும்‌. 
ஏமாற்ற முடியாது” என்பதாம்‌. 


யாழ்‌! 


பாணம்‌ இந்துக்‌ கல்லூரி பழைய மாணவர்‌ விருந்து 


விருந்தினராக வரவேற்பதில்‌ 


றுப்‌ பேசுகையில்‌ குறிப்பிட்டார்‌ 


அமெரிக்‌ஃ ங்தானிகர்‌ இரு. 
கப்‌ ef றிய 
தாவது: 

“யாழ்ப்பாணத்திற்கு நான்‌ 


விஜயம்‌ செய்வது இது மூன்றா 
வது. தடவையாகும்‌. எனது 
நாட்டு மக்களுக்கும்‌ யாழ்ப்பாண 
மக்களுக்கும்‌ பண்டைக்‌ காலந்‌ 


தொட்டே நெருங்க தொடர்பு 
அமெ 


இருந்து வந்திருக்கிறது, 
க. மக்களின்‌ 
ளுக்கு 
உண்டு. 


முன்னை நாள்‌ 


அமெரிக்க 
ராஜாங்க ம ரியான காலஞ்‌ 
சென்ற தி ஜோன்‌ பாஸ்டர்‌ 
டல்லஸ்‌ அவர்களின்‌ மூதாதைய 
ரான வணக்கத்துக்குரிய பின்‌ 
இலோ அவர்கள்‌ இந்நாட்டில்‌ 
re ன்‌ 


வசித்து தமிழ்‌ பேரகரா 


றைத தயாரித்து தமிழ்‌ மொழிக்‌ 


Jaded SHON உ St 50 ‘d ‘D IE prso}slFoy :901 %08 .O ‘q 01 


uinjex 992218 2322120111 


“ஆபிரகாம்‌ லிங்கனை 
உலகனுக்க&ந்தது அமெரிக்கா” 


[13 

“ஆபிரகாம்‌ லிங்கன்‌, பெஞ்சமின்‌ பிராங்ளின்‌ போன்ற பெரி 
யார்களை உலூனுக்கந்த நாடு அமெரிக்கா; ஜனநாயகத்தின்‌ பாது 
காவலனாக விளங்கும்‌ நாடு அமெரிக்கா; பொருளாதாரத்‌ துறை 
யில்‌ பின்தங்கிய நாடுகளுக்கு கைகொடுத்துதவும்‌ நாடு அமெரிக்கா; 
இத்தகைய பெருந்நாட்டின்‌ பிரதிநிதியை எங்களுடைய பிரதம 


மகழ்ச்சியடை£றேன்‌'” என்று 


யாழ்ப்பாண இந்துக்‌ கல்லூரியின்‌ அதிபர்‌ இரு, வி. எம்‌. ஆசைப்‌ 
பின்லை இலங்கையிலுள்ள அமெரிக்க ஸ்தானிகர்‌ இரு. பேனாட்‌ 
கப்ளர்‌ அவர்களையும்‌ அவரது மனைவியாரையும்‌ பிரஸ்தாப கல்லூரி 
யின்‌ பழைய மாணவர்‌ சங்கத்தின்‌ வருடாந்த விருந்தில்‌ வரவேற்‌ 


௪௪ செய்த சேவையைப்பற 
நான்‌ கேள்விப்பட்டு ரூக்திறே௦ 
யாழ்ப்பாணம்‌ இந்துக்‌ கஸ்‌ 
லூரியைப்பற்றி அவர்‌ குறிப்பிடு 
கையில்‌ 70 வயதான இக்கல்‌ 
லூரி இன்றும்‌ இளமையோடு 
இருக்றெதென்றும்‌ இது மென்‌ 
மேலும்‌ வளர்ந்தோங்குமென்று 
தாம்‌ நம்புவதாகவும்‌ 
சொன்னார்‌. 
மேற்படி 
மேற்றிராணியார்‌ ௮ 
G எமிலிஞா 


ிருந்தில்‌ யாழ்ப்பா 
ம்‌ த 


வளை, 


டாகடர்‌ ஜே. 
ணுஸ்பிள்ளை, யாழ்ப்பாண 
மேயர்‌ AG. எ. ரி. துரையப்பா, 
யாழ்ப்பாணம்‌ டிஸ்திறிக்‌ நீதிபதி 


இரு. பி. ஸ்ரீஸ்கந்தராஜா, டிஸ்‌ 
Ane நீதிபதி திரு. ad. தன 
பாலசிங்கம்‌ யோர்‌ சமூக 


மளித்திருந்தனர்‌. 


இந்துக்‌ கல்லூரி பழைய மாணவர்‌ சங்க விருந்துக்‌ கூட்டத்தில்‌ 


ஸ்தானிகர்‌ இரு. பி. ஏ. கப்ளர்‌ 


பிரதம விருந்தினராக விருந்‌ 


துரை நிகழ்த்தியபோது எடுக்கப்பட்ட படம்‌ 


Printed at the Associated Newspapers of Ceylon Ltd., Lake House, Colombo 


and published by Robert A. Lincoln of No. 5, Maitland Place, Colombo. 


Friday, 12th February, 1960. 


on 


